GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


NMENT 


GOVE 


TRUTH 


No. 33 ] 


OF 


ALONE 


TAMIL 


DTP - VI - 2 ( 33 ) 


TH 


RIUMPHS 


T 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , AUGUST 17 , 2022 
Aavani 1 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part VI - Section 2 

Notifications of interest to a section of the public 
issued by Heads of Departments , etc. 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
Rs . 5.60 Paise . 

[ Price : 


CONTENTS 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Loss of Certificates . 


GOVERNMENT EXAMINATION / EDUCATIONAL OFFICERS 


[ 229 ] 


Pages . 


230-241 


242 


230 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 

Amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 
( Notification No. TNERC / SC / 7-46 , 26.07.2022 ) 

( Lr.No. TNERC / Legal / 2181 / D.No . 987/2022 , 3rd August 2022 ) 


No. VI ( 2 ) 91/2022 . 

In exercise of the powers conferred by Section 181 read with Section 50 of the Electricity Act , 2003 ( Central Act 
36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby 
makes the following amendment to the Tamil Nadu Electricity Supply Code , 2004 , the draft of the same having been 
previously published as required by sub - section ( 3 ) of said Section 181 of the Electricity Act . 

It shall come into force on the date of publication in the Tamil Nadu Government Gazette . 

AMENDMENT 


In the said Tamil Nadu Electricity Supply Code 

( i ) In the said Code , in clause ( ii ) in sub - regulation ( 7 ) in regulation ( 5 ) , 


[ Part VI - Sec . 2 


M 


( a ) after the expression " in other cases . " , the expression " such as Sale including auction sale / Registered Lease 
of Property or any other lawful occupation , etc. , " shall be inserted ; 


( b ) Under the same sub - regulation ( 7 ) in “ Explanation : " the existing para shall be numbered as item ( i ) and after 
that following shall be inserted 

" ( ii ) No name transfer shall be effected unless the outstanding dues in the service connection had been paid . 

( iii ) The proof for the Lawful occupation shall be registered power of attorney or registered lease deed or 
possession order from appropriate authority or decree or judgment of Court of law of competent jurisdiction . " 

( ii ) In the said Code , in regulation 17 , 

For the present sub - regulation ( 5 ) and entries relating thereto , the following sub - regulation and entries relating 
thereto shall be substituted , 


" ( 5 ) If a service connection remains disconnected for a period of three months due to 

( i ) non - payment of dues to the Licensee , or , 

( ii ) due to any statutory direction issued for disconnection by any Government authority in exercise of the orders 
of any Legal Forum or the direction issued by the Pollution Control Board which falls under regulation 
21 ( 2 ) of this Code or due to Orders of any Court of law or any legal forum having competent jurisdiction , 


the Licensee shall issue a notice requiring the consumer to get the supply restored , by clearing the outstanding 
dues and duly obtaining the necessary clearance from the appropriate authorities who have ordered the 
disconnection , as the case may be , within three months from the date of receipt of such a notice duly 
intimating that failure to avail supply within that period would result in termination of the agreement , and 
after the expiry of notice period of three months , the agreement shall stand terminated provided that no 
disputed amount due to any other Court cases remains unpaid . However the monthly minimum charges 
shall be levied for the maximum of six months . " 

( iii ) In the said Code , in clause ( i ) in sub - regulation ( 6 ) in Regulation 22 , 

( a ) after the expression " electricity charges " , the expression or for any reasons referred under regulation 
17 ( 5 ) ( ii ) , and , " shall be inserted 


( b ) after the expression " actual dues " the expression " and furnish the statutory clearances as the case may 
be , " shall be inserted 


Aug. 17 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( iv ) Amendment of Form - 1 of Appendix of the Supply Code 2004 , 

In item ( 1 ) of Form - 1 of Appendix , after the word " Sale deed " , the expression " / Registered Lease 
deed / any other valid document for lawful occupation based on registered power of attorney or possession 
order from appropriate authority or decree or judgment of Court of law of competent jurisdiction " shall be 
inserted . 


In the same Form - 1 of Appendix , after the expression " later date " , the expression " and also undertake to 
pay the court case liabilities based on the cases pending before various legal forums " shall be inserted . 

( v ) Amendment of caption in Form - 2 of Appendix of the Supply Code 2004 , 

( a ) In the sub - title below the title " Name Transfer Forms " , in Form - 2 , after the word " sale " , the 
expression " / Lease / any other lawful occupation based on registered power of attorney or possession 
order from appropriate authority or decree or judgment of Court of law of competent jurisdiction " shall be 
inserted . 


Chennai - 32 , 
26th July 2022 . 


231 


( b ) In Form - 2 to Appendix titled " Name Transfer Forms " , after the expression " I had sold " , the 
expression " / leased out " shall be inserted . 

( c ) In Form - 2 to Appendix , after the expression " other charges " , the following paragraph shall be inserted . 

" I undertake to pay amounts outstanding against the Account No ..... which are found to be due at a later date , 
if the transferee fails to pay ( Applicable in the case of request for name transfer , other than sale ) " 

( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai - 32 , 
26th July 2022 . 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


As per the provisions of the TNERC Distribution Code , 2004 , new LT / HT services are being effected based on any 
proof of occupancy such as Registered Power of Attorney or latest rent receipt issued prior to the date of application 
or lease deed or possession order from the concerned authority or decree or judgment of Courts whether the consent 
of owner of the premises is given or not . However , it is brought to the notice of the Commission by some of the 
consumers that the name transfer could not be effected by the Licensee in view of the absence of specific provision 
for Name transfer in the Tamil Nadu Electricity Supply Code though a lawful occupier has lease arrangement with the 
owner of the premises . Considering the above circumstances , the above amendment to Supply Code is proposed . 


2. Further , it has been brought to the knowledge of the Commission that some of the service connections are 
also disconnected under the provisions of Water ( Prevention and Control of Pollution ) Act 1974 , Air ( Prevention and 
control of pollution ) Act 1981 and Environment ( Protection ) Act 1986 , etc. , or any direction issued under any statute for 
non - compliance ; and that such non - compliances are not properly rectified by the occupant for years together ( 5 years / 
10 years ) and the Service account of such consumers remain idle for want of regulation of the subject . Accordingly , 
this amendment seeks to give effect for such requirement . 

( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


232 


XXXXXX 


5. Miscellaneous Charges 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 
Amendment to the Tamil Nadu Electricity Supply Code 2004 


Existing provision 


( 7 ) Name Transfer charge 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( 1 ) XXXXXX 

( ii ) Every application for transfer of name , in 
other cases , shall be in Forms ( 1 ) and 
( 2 ) in Appendix to this Code accompanied by 


( a ) XXXXXX 

( b ) XXXXXX 

( C ) XXXXXX 


Explanation : 


The name transfer is effected only for such 
services which are not under disconnection . 


( 1 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 5 ) If a service connection remains disconnected 
for a period of three months for non - payment dues 
to the Licensee , the Licensee shall issue a notice 
requiring the consumer to get supply restored within 
three months from the date of receipt of such a 
notice and intimating him that failure to avail supply 
within that period will result in termination of the 
agreement . After the expiry of notice period of three 
months , the agreement shall stand terminated . 


5. Miscellaneous Charges 


XXXXXX 


Regulation as amended 


[ Part VI - Sec . 2 


( 7 ) Name Transfer charge 
( i ) XXXXXX 

( ii ) Every application for transfer of name , in other cases 
such as Sale including auction sale / Registered Lease 
of Property or any other lawful occupation , etc. , shall 
be in Forms ( 1 ) and ( 2 ) in Appendix to this Code 
accompanied by 


( a ) XXXXXX 

( b ) XXXXXX 

( C ) XXXXXX 


Explanation : 


( i ) The name transfer is effected only for such services 
which are not under disconnection . 


( ii ) No name transfer shall be effected unless the 
outstanding dues in the service connection had 
been paid . 


( iii ) The proof for the Lawful occupation shall be 
registered power of attorney or registered lease 
deed or possession order from appropriate authority 
or decree or judgment of Court of law of competent 
jurisdiction . 


17. AGREEMENT WITH RESPECT TO SUPPLY : 17. AGREEMENT WITH RESPECT TO SUPPLY : 
ISSUES ON RECOVERY OF CHARGES ISSUES ON RECOVERY OF CHARGES 


( 1 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 5 ) If a service connection remains disconnected for a 
period of three months due to 


( i ) non - payment of dues to the Licensee , or , 

( ii ) due to any statutory direction issued for disconnection 
by any Government authority in exercise of the orders of any 
Legal Forum or the direction issued by the Pollution Control 
Board which falls under regulation 21 ( 2 ) of this Code or due 
to Orders of any court of law or any legal forum having 
competent jurisdiction , 


Aug. 17 , 2022 ] 


Appendix 

FORM - 1 [ Refer to Regulation 5 ( 7 ) ] 


To 

The Designated Engineer , 


22. Restoration of supply of electricity 

( 1 ) XXXXXX 

( 1 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 5 ) XXXXXX 

( 5 ) XXXXXX 

( 6 ) ( i ) When a service connection remains disconnected ( 6 ) ( i ) When a service connection remains disconnected for 
for more than six months for non - payment of electricity more than six months for non - payment of electricity charges or 
charges , if the consumer comes forward within the for any reasons referred under regulation 17 ( 5 ) ( ii ) , and , if the 
period mentioned below to pay the actual dues and consumer comes forward within the period mentioned below 
agrees to remit the charges in clause ( ii ) below , to pay the actual dues and furnish the statutory clearances 
the official authorized by the Licensee may grant as the case may be , and agrees to remit the charges in 
extension of time beyond the notice period and clause ( ii ) below , the official authorized by the Licensee may 
revoke the termination of agreement provided that grant extension of time beyond the notice period and revoke 
the lines feeding the service connection have not the termination of agreement provided that the lines feeding 
been dismantled , so as to facilitate reconnection of the service connection have not been dismantled , so as to 
the disconnected service . facilitate reconnection of the disconnected service . 


I , Thiru 
( W / o ) ..... 

aged 
( Full Address & Phone No. ) 


---- 


Street ..... 


The premises bearing Door No. 


Connection No. 

Distribution 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


S / o ....... 

my possession . 


Tariff 


Village / Town 


( S / o ) / ( D / o ) / 1 , Thiru 

Years , am residing at ( W / o ) .. 


Taluk with Service 


the Licensee shall issue a notice requiring the consumer to 
get the supply restored , by clearing the outstanding dues and 
duly obtaining the necessary clearance from the appropriate 
authorities who have ordered the disconnection , as the case 
may be , within three months from the date of receipt of such 
a notice duly intimating that failure to avail supply within that 
period would result in termination of the agreement , and after 
the expiry of notice period of three months , the agreement 
shall stand terminated provided that no disputed amount 
due to any other Court cases remains unpaid . However the 
monthly minimum charges shall be levied for the maximum 
of six months . 

22. Restoration of supply of electricity 


In the name of 


Appendix 

FORM - 1 [ Refer to Regulation 5 ( 7 ) ] 


is in 


To 

The Designated Engineer , 


Name of The premises bearing Door No. 


( Full Address & Phone No. ) 


Street ....... 


Connection No. 
Distribution 


S / o .... 


( S / o ) / ( D / o ) / 

aged ..... Years , am residing at 


233 


▪▪▪▪▪▪▪▪▪▪▪▪ 


Village / Town 


Tariff 


Name of 


Taluk with Service 


In the name of 


is in my possession . 


234 


( 1 ) The Xerox copy of the sale deed in my 
favour for the said premises is enclosed . 


The property tax receipt for the above property 
is given in my name and Xerox copy of the same 
duly attested by Gazetted Officer is enclosed . 


or 


Metro Water / Sewerage Connection is given 
in my name and the Xerox copy of the same duly 
attested by Gazetted Officer is enclosed . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


or 


Place : 


or 


( 2 ) Application and Agreement Form 

( 3 ) Indemnity Bond on Rs.80 / - Non - judicial stamp 
paper ( Applicable in the case of name transfer due 
to legal succession ) 


‒‒‒‒‒‒‒‒‒ 


Date : 


I request that the name of Service No. 
may kindly be changed to my name . 


Metro Water / Sewerage Connection is given in my name 

Legal Heirship Certificate from the Tahsildar and the Xerox copy of the same duly attested by Gazetted 

Officer is enclosed . 

concerned 


I undertake to pay amounts outstanding against 
the Account No. ..... which are found to be due No. 
later date . 

at 


Signature of transferee , 

Full Address . 


( 1 ) The Xerox copy of the Sale deed / Registered Lease 
deed / any other valid document for lawful occupation based 
on registered power of attorney or possession order from 
appropriate authority or decree or judgment of Court of law 
of competent jurisdiction * in my favour for the said premises 
is enclosed . 


Strike out the portion not required 


The property tax receipt for the above property is given 
in my name and Xerox copy of the same duly attested by 
Gazetted Officer is enclosed . 


or 


▪▪▪▪▪▪▪▪▪ 


or 


Legal Heirship Certificate from the Tahsildar concerned 

( 2 ) Application and Agreement Form 

( 3 ) Indemnity Bond on Rs.80 / - Non - judicial stamp paper 
( Applicable in the case of name transfer due to legal succession ) 


[ Part VI - Sec . 2 


Place : 


or 


I undertake to pay amounts outstanding against the Account 
which are found to be due at a later date and 
also undertake to pay the court case liabilities based on the 
cases pending before various legal forums . 


Date : 


I request that the name of Service No. 
may kindly be changed to my name . 


Signature of transferee , 

Full Address . 


* Strike out the portion not required 


Aug. 17 , 2022 ] 


NAME TRANSFER FORMS [ REFER TO 
REGULATION 5 ( 7 ) ] 


To 


......... 


NAME TRANSFER FORMS [ REFER TO REGULATION 5 ( 7 ) ] 

( To be used as a consent letter from transferor in case of 
( To be used as a consent letter from transferor in sale / lease / any other lawful occupation based on registered 
case of sale etc. ) power of attorney or possession order from appropriate authority 
or decree or judgment of Court of competent jurisdiction etc. , ) 


The Designated Engineer / 

Address of the Licensee Engineer 


. … . 


FORM - 2 


bearing Door No. 
Place 
consent for the transfer of 
.... standing in my name 
to Thiru / Tmty ... 


W / o . 
house to him / her .. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Place : 


Date : 


The transfer may be effected with available 
deposit / subject to the condition that the transferee 
pays the security deposit and other charges * . 


Chennai - 32 , 
26th July 2022 . 


. ( S / o . D / o . W / o . ) 

. ( S / o . D / o . W / o . ) 

Door No. 

owner of premises 
. ( Name of the Street 

.owner of premises bearing 
( Name of the Street Place 
... ) hereby give my consent for the transfer of 
...... ) hereby give my service bearing A / c . No. .... standing in my name / in 
service bearing A / c . No. the name of to Thiru / Tmty .......... .... S / o . 
in the name of D / o . W / o ...... ..since I had sold / leased 
S / o . D / o . out my house to him / her 

.since I had sold my 


Signature of transferee , 
Full Address . 


* Strike out the portion not required 


To 

The Designated Engineer / 

Address of the Licensee Engineer 


I ....... 


FORM - 2 


▪▪▪▪▪▪▪▪ 


Place : 


The transfer may be effected with available deposit / 
subject to the condition that the transferee pays the security 
deposit and other charges * . 


Date : 


I undertake to pay amounts outstanding against the 
Account No ..... which are found to be due at a later date , if 
the transferee fails to pay ( Applicable in the case of request 
for name transfer , other than sale ) 


235 


Signature of transferor , 

Full Address . 


* Strike out the portion not required 


( By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


C. VEERAMANI , 
Secretary , 

Tamil Nadu Electricity Regulatory Commission . 


236 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( Part VI - Sec . 2 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 

2004 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பிற்குரிய திருத்தம் ( அறிவிக்கை எண்.தமிஒஆ / வவி / 7-46 , 26.07.2022 நாளிட்டது ) 

2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 50 ஆம் பிரிவுடன் சேர்த்துப்படிக்கப்படும் 181 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் , இதன் பொருட்டு இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி தமிழ்நாடு மின்சார 
ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பில் பின்வரும் திருத்தங்களை செய்கிறது . அதன் 
வரைவு , மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டது . 

அது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளன்று நடைமுறைக்கு வரும் . 

திருத்தம் 


2004 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பு - 

( ) மேற்சொன்ன தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பு 2004 ன் 5 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 7 ) ஆம் உள்ஒழுங்குமுறைவிதியில் ( i ) 
ஆம் இனத்தில் 


( a ) “ பிற நிகழ்வுகளில் " என்பதற்கு பதிலாக " விற்பனை / பதிவு செய்யப்பட்ட குத்தகை அல்லது சட்டப்பூர்வ குடியிருப்பு போன்ற 
இதர பிற நிகழ்வுகளில் , ” எனும் சொற்றொடர் புகுத்தப்படுதல்வேண்டும் . 


( b ) 5 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 7 ) ஆம் உள்ஒழுங்குமுறைவிதியில் உள்ள " விளக்கம் ” என்பதில் உள்ள தற்போதைய பத்தி 
( i ) என வரிசைப்படுத்தப்பட்டு , அதற்கடுத்து கீழ்வரும் இரு பத்திகள் சேர்க்கப்படவேண்டும் . 

" ( ii ) மின் இணைப்பில் உள்ள நிலுவை முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் பெயர் மாற்றம் செய்யப்படமாட்டாது . " 

( i ) சட்டப்பூர்வ குடியமர்விற்கான சான்றாக , பதிவு செய்யப்பட்ட அதிகார அளிப்பு ஆவணம் அல்லது பதிவு செய்யப்பட்ட 
குத்தகை ஒப்பாவணம் அல்லது உரிய அதிகார அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட உடைமை கட்டளை போன்ற குடியிருப்பு 
சான்று அல்லது அந்தந்த வரம்பு எல்லைக்குண்டான நீதிமன்ற தீர்ப்புகள் / உத்தரவுகள் போன்றவை கருதப்படும் . ' 


22 


( ii ) தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பு 2004 ன் 17 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் உள்ஒழுங்குமுறைவிதி ( 5 ) ற்கு பதிலாக 
பின்வரும் ஒழுங்குமுறை விதி அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 5 ) மின் இணைப்பு கீழ்க்கண்ட காரணங்களுக்காக மூன்று மாத காலமாகத் துண்டிப்பில் இருந்தால் 

( i ) உரிமதாரருக்கு கட்டவேண்டிய நிலுவைகளைச் செலுத்தாமைக்காக , அல்லது 

( i ) மாசுக் கட்டுப்பாட்டு வாரியத்தினால் ஒழுங்குமுறை விதி 21 ( 2 ) ன்படி நீதிமன்ற அல்லது ஏதேனும் நீதி அமைப்புகளால் 
இயல்விக்கப்பட்ட ஆணை அல்லது பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் அடிப்படையில் பிற அரசுதுறையினால் வழங்கப்பட்ட 
ஆணையின்படியோ , அல்லது நீதிமன்ற ஆணைப்படியோ அல்லது ஏதேனும் நீதி அமைப்புகளின் ஆணையால் மின் 
இணைப்பு துண்டிக்கப்பட்டால் , 


அறிவிப்பு பெற்ற மூன்று மாதங்களுக்குள் , உரிமதாரருக்கு செலுத்தவேண்டிய நிலுவைகளை செலுத்தியும் மற்றும் 
துண்டிப்பிற்கான ஆணை பிறப்பித்த உரிய துறையிடமிருந்து மறுஇணைப்பிற்கான உரிய அனுமதியையும் சமர்ப்பித்து 
மின் வழங்கலை மீள இணைத்துக்கொள்ள கோரியும் , அப்படி மீள இணைத்துக்கொள்ளாத நிலையில் இசைவுப் பத்திரம் 
அதற்குப் பிறகு தானே முடிவுக்கு வந்துவிடும் என்றும் உரிமதாரர் ஓர் அறிவிப்பை நுகர்வோருக்குத் தரவேண்டும் . நீதிமன்ற 
வழக்குகளின் காரணமாக எந்தவொரு ஆட்சேபனைக்குட்பட்ட நிலுவையும் இல்லாதபட்சத்தில் , அம்மூன்று மாதக் கால 
அறிவிப்பு முடிந்ததும் இசைவுப்பத்திரம் முடிவுக்கு வந்தாகிவிடும் . இருப்பினும் , மாதாந்திர குறும கட்டணம் அதிகபட்சமாக 
ஆறு மாதங்களுக்கு விதிக்கப்படும் . 


( ii ) தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பு 2004 ன் 22 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 6 ) ஆம் உள்ஒழுங்குமுறைவிதியில் ( i ) 
ஆம் இனத்தில் 


( அ ) " மின் கட்டணம் செலுத்தாமைக்காக " எனும் சொற்றொடருக்கு அடுத்தபடியாக “ அல்லது ஒழுங்குமுறை விதி 17 ( 5 ) ( ii ) ல் 
தெரிவிக்கப்பட்டுள்ள காரணங்களுக்காக " எனும் சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் . 


( ஆ ) " உள்ளபடியே நிலுவையைச் செலுத்துவதற்கும் ” எனும் சொற்றொடருக்கு அடுத்தபடியாக " சட்டப்படியான முறையான 
அனுமதியையும் சமர்ப்பிப்பதற்கும் " எனும் சொற்றொடர் புகுத்தப்படுதல் வேண்டும் . 


( iv ) தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பு 2004 ன் பின்னிணைப்பின் படிவம் - 1 - ல் 

( அ ) பின்னிணைப்பின் படிவம் - 1 - ன் இனம் -1 ல் “ விற்பனை " என்னும் சொல்லிற்கு அடுத்து " / பதிவு செய்யப்பட்ட குத்தகை 
ஒப்பாவணம் / சட்டபூர்வ குடியமர்விற்கான சான்றாக , பதிவு செய்யப்பட்ட அதிகார அளிப்பு ஆவணம் / உரிய அதிகார 
அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட உடைமை கட்டளை போன்ற குடியிருப்பு சான்று அந்தந்த வரம்பு எல்லைக்குண்டான 
நீதிமன்ற தீர்ப்புகள் / உத்தரவுகள் " எனும் சொற்றொடரை சேர்க்கவேண்டும் . 


Aug. 17 , 2022 ] 

( ஆ ) பின்னிணைப்பின் படிவம் - 1 - ல் " கட்ட வேண்டிய பாக்கி இருந்தால் அதையும் " என்ற சொற்றொடருக்கு அடுத்து " மற்றும் 
ஏதேனும் சட்டஅமைப்புகளில் நீதிமன்ற வழக்கு நிலுவைத்தொகை இருந்தால் அதையும் " எனும் சொற்றொடரை 
சேர்க்கவேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( V ) தமிழ்நாடு மின் வழங்கல் விதித்தொகுப்பு 2004 ன் பின்னிணைப்பின் படிவம் - 2 - ல் 

( அ ) 


பின்னிணைப்பின் படிவம் - 2 - ன் ‘ பெயர் மாற்றப் படிவங்கள் ' எனும் தலைப்பின் கீழ் துணைத்தலைப்பில் " விற்பனை " 
என்னும் சொல்லிற்கு அடுத்து “ / பதிவு செய்யப்பட்ட குத்தகை / சட்டபூர்வ குடியமர்விற்கான சான்றாக , பதிவு செய்யப்பட்ட 
அதிகார அளிப்பு ஆவணம் / உரிய அதிகார அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட உடைமை கட்டளை போன்ற குடியிருப்பு 
சான்று / நீதிமன்ற தீர்ப்புகள் / உத்தரவுகள் ” எனும் சொற்றொடரை சேர்க்கவேண்டும் . 


( ஆ ) பின்னிணைப்பின் படிவம் - 2 - ன் ' பெயர் மாற்றப் படிவங்கள் ' எனும் தலைப்பின் கீழ் " அவருக்கு விற்று விட்டமையால் " 
என்னும் சொற்றொடருக்கு அடுத்து / குத்தகைக்கு விட்டுவிட்டமையால் " எனும் சொற்றொடரை சேர்க்கவேண்டும் . 


237 


பின்னிணைப்பின் படிவம் - 2 - ல் " ஒப்புக்கொள்வதை வைத்து தரப்படலாம் " என முடிவுறும் பத்தி - க்கு அடுத்த பத்தியாக 
கீழ்வரும் இனத்தை சேர்க்கவேண்டும் . 


சென்னை -600032 , 
26 ஜூலை 2022 . 


.என்ற கணக்கு எண்ணில் பின்னாளில் பெயர் மாற்றம் பெறுபவர் ஏதேனும் நிலுவையை செலுத்தத்தவறினால் அந்நிலுவையினை 
நான் செலுத்த உறுதி ஏற்கிறேன் . ( இது விற்பனை அல்லாத இதரவகையின்கீழ் கோரும் பெயர் மாற்றத்திற்கு மட்டும் பொருந்தும் ) 


சி.வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


சென்னை -600 032 , 
26 ஜூலை 2022 . 


விளக்கவுரை 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய வினியோக விதி 2004 ற்கு இணங்க , செல்லத்தக்க சான்றுகளான பதிவு செய்யப்பட்ட 
அதிகார அளிப்பு ஆவணம் அல்லது மின்னிணைப்பிற்கான விண்ணப்பம் கொடுக்கும் தேதிக்கு முன் அளிக்கப்பட்ட சமீபத்திய 
வாடகை ரசீது அல்லது குத்தகை ஒப்பாவணம் அல்லது நீதிமன்ற தீர்ப்புகள் / உத்தரவுகள் அல்லது உரிய அதிகார அமைப்பிடமிருந்து 
பெறப்பட்ட உடைமை கட்டளை போன்ற குடியிருப்பு சான்று போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் , உரிமையாளரின் ஒப்புதல் 
இருப்பினும் இல்லாவிடினும் , புதிய தாழ்வழுத்த அல்லது உயரழுத்த மின்னிணைப்பு வழங்கப்படுகிறது . இருப்பினும் , குத்தகை ஒப்பந்தத்தின் 
அடிப்படையிலான சட்டப்பூர்வமான சொத்துடைமை கொண்ட இனங்களின்பேரில் , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் 
மின் வழங்கல்விதியில் உரிய வழிகாட்டு விதிமுறைகள் இல்லாததால் , மின்னிணைப்பு பெயர்மாற்றம் செய்யமுடிவதில்லை என்பதை சில 
மின் நுகர்வோர் மூலம் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது . இதனை கருத்திற்கொண்டு மேற்கண்ட திருத்தத்திற்கான 
வகைமுறை கொண்டுவரப்பட்டது . 


2. Water ( Prevention and Control of Pollution ) Act 1974 , Air ( Prevention and Control of Pollution ) Act 1981 and 
Environment ( Protection ) Act 1986 ஆகிய சட்டவிதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டமைக்காக அல்லது நீதிமன்ற ஆணைகளின்படியோ 
மின்இணைப்புகள் துண்டிப்பு செய்யப்படுகின்றன , அத்தகைய சட்டவிதிகளுக்கு முரணான பயன்பாட்டை பல்லாண்டுகளாக ( 5/10 ஆண்டுகள் 
வரை ) நுகர்வோர் அனுபவதாரரால் சரிசெய்யப்படாத நிலை நீடிக்கிறது , மேலும் , அத்தகைய நுகர்வோரின் கணக்குகள் அதற்கான சரியான 
ஒழுங்குமுறைவிதிகள் வேண்டி நிலுவையில் உள்ளன . இந்த திருத்தம் மேலேயுள்ள செயற்குறிப்பிற்கு செயல்வடிவம் கொடுக்க விளைகிறது . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சி . வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


238 


இருந்துவரும் வகைமுறை 

5. பல்வகைக் கட்டணங்கள் 


XXXX XXXX XXXX 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை இவற்றைகாட்டும் விவரவுரை 

திருத்தத்தை உள்ளடக்கிய வகைமுறை 

5. பல்வகைக் கட்டணங்கள் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


7. பெயர் மாற்றக் கட்டணம் : 

( ii ) பெயர் மாற்றத்திற்கான ஒவ்வொரு 

பிற நிகழ்வுகளில் , இந்த விதித் தொகுப்பின் பின்னிணைப்பில் 
உள்ள படிவம் ( 1 ) மற்றும் ( 2 ) இல் பின்வருவனவற்றுடன் 
இணைத்துத்தரப்பட வேண்டும் . 


( a ) xxxxx 

( b ) XXXXXX 

( c ) XXXXXX 


விளக்கம் : 


XXXX XXXX XXXX 


துண்டிப்பில் இல்லாத மின்னிணைப்புகளுக்கு மட்டுமே 
பெயர் மாற்றம் வழங்கப்படும் . 


7. பெயர் மாற்றக் கட்டணம் : 

விண்ணப்பமும் , ( i ) பெயர் மாற்றத்திற்கான ஒவ்வொரு விண்ணப்பமும் , விற்பனை / 
பதிவு செய்யப்பட்ட குத்தகை அல்லது சட்டப்பூர்வ குடியிருப்பு போன்ற , 
இதர பிற நிகழ்வுகளில் , இந்த விதித் தொகுப்பின் பின்னிணைப்பில் 
உள்ள படிவம் ( 1 ) மற்றும் ( 2 ) இல் பின்வருவனவற்றுடன் 
இணைத்துத்தரப்பட வேண்டும் . 

( a ) xXXXXX 

( b ) XXXXXX 

( C ) XXXXXX 


( Part VI - Sec . 2 


விளக்கம் : 


( i ) துண்டிப்பில் இல்லாத மின்னிணைப்புகளுக்கு 
மட்டுமே பெயர் மாற்றம் வழங்கப்படும் . 


இருந்தால் , அறிவிப்பு பெற்ற மூன்று மாதங்களுக்குள் மின் 
வழங்கலை மீள இணைத்துக்கொள்ள கோரியும் , அப்படி மீள 
இணைத்துக் கொள்ளாத நிலையில் இசைவுப் பத்திரம் அதற்குப் 
பிறகு தானே முடிவுக்கு வந்துவிடும் என்றும் உரிமதாரர் 
ஓர் அறிவிப்பை நுகர்வோருக்குத் தரவேண்டும் . அம்மூன்று ( ii ) 
மாதக் கால அறிவிப்பு முடிந்ததும் இசைவுப்பத்திரம் முடிவுக்கு 
வந்தாகிவிடும் . 


( ii ) மின் இணைப்பில் உள்ள நிலுவை முழுமையாக 
செலுத்தப்படாவிட்டால் பெயர் மாற்றம் 
செய்யப்படமாட்டாது . 


( iii ) சட்டபூர்வ குடியமர்விற்கான சான்றாக , பதிவு செய்யப்பட்ட 
அதிகார அளிப்பு ஆவணம் அல்லது பதிவு செய்யப்பட்ட 
குத்தகை ஒப்பாவணம் அல்லது உரிய அதிகார 
அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட 
போன்ற குடியிருப்பு சான்று அல்லது அந்தந்த வரம்பு 
எல்லைக்குண்டான நீதிமன்ற தீர்ப்புகள் / உத்தரவுகள் 
போன்றவை கருதப்படும் . 

கட்டளை 


உடைமை 


17. மின் வழங்கலுக்கான இசைவுப்பத்திரம் , கட்டணங்களை 17. மின் வழங்கலுக்கான இசைவுப்பத்திரம் , கட்டணங்களை மீட்பது 
மீட்பது பற்றிய விபரங்கள் : 

பற்றிய விபரங்கள் : 

( 1 ) XXXXXX 

( 1 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 


( 5 ) உரிமதாரருக்குக் கட்ட வேண்டிய நிலுவைகளைச் ( 5 ) மின் இணைப்பு கீழ்க்கண்ட காரணங்களுக்காக மூன்று மாத 
செலுத்தாமைக்காக மூன்று மாதக் காலமாகத் துண்டிப்பில் காலமாகத் துண்டிப்பில் இருந்தால் 


( i ) உரிமதாரருக்கு கட்டவேண்டிய நிலுவைகளைச் 
செலுத்தாமைக்காக , அல்லது 


மாசுக் கட்டுப்பாட்டு வாரியத்தினால் ஒழுங்குமுறை விதி 
21 ( 2 ) ன்படி நீதிமன்ற அல்லது ஏதேனும் நீதி அமைப்புகளால் 
இயல்விக்கப்பட்ட 
ஆணை அல்லது பிறப்பிக்கப்பட்ட 
ஆணையின் அடிப்படையில் பிற அரசுதுறையினால் 
வழங்கப்பட்ட ஆணையின்படியோ , அல்லது நீதிமன்ற 
ஆணைப்படியோ அல்லது ஏதேனும் நீதி அமைப்புகளின் 
ஆணையால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் , 


Aug. 17 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


239 


த 

அறிவிப்பு பெற்ற மூன்று மாதங்களுக்குள் , உரிமதாரருக்கு 
செலுத்தவேண்டிய நிலுவைகளை செலுத்தியும் மற்றும் 
துண்டிப்பிற்கான ஆணை பிறப்பித்த உரிய துறையிடமிருந்து மறு 
இணைப்பிற்கான உரிய அனுமதியையும் சமர்ப்பித்து மின் வழங்கலை 
மீள இணைத்துக் கொள்ள கோரியும் , அப்படி மீள இணைத்துக் 
கொள்ளாத நிலையில் இசைவுப் பத்திரம் அதற்குப் பிறகு தானே 
முடிவுக்கு வந்துவிடும் என்றும் உரிமதாரர் ஓர் அறிவிப்பை 
நுகர்வோருக்குத் தரவேண்டும் . நீதிமன்ற வழக்குகளின் காரணமாக 
எந்தவொரு ஆட்சேபனைக்குட்பட்ட நிலுவையும் இல்லாத பட்சத்தில் , 
அம்மூன்று மாதக் கால அறிவிப்பு முடிந்ததும் இசைவுப்பத்திரம் 
முடிவுக்கு வந்தாகிவிடும் . இருப்பினும் , மாதாந்திர குறும கட்டணம் 
அதிகபட்சமாக ஆறு மாதங்களுக்கு விதிக்கப்படும் . 

உ 

22. மின்வழங்கலை மீட்டுத்தரல் ( Restoration ) : 

22. மின்வழங்கலை மீட்டுத்தரல் ( Restoration ) ; 

( 1 ) XXXXXX 

( 1 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 2 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 3 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 4 ) XXXXXX 

( 5 ) XXXXXX 

( 5 ) XXXXXX 

( 6 ) ( i ) மின்னிணைப்பு , மின் கட்டணங்கள் செலுத்தாமைக்காக ( 6 ) ( i ) மின்னிணைப்பு , மின் கட்டணங்கள் செலுத்தாமைக்காக அல்லது 
ஆறு மாதங்களுக்கு மேலாக துண்டிக்கப்பட்டிருக்கிறபோது , ஒழுங்குமுறை விதி 17 ( 5 ) ( ii ) ல் தெரிவிக்கப்பட்டுள்ள காரணங்களுக்காக 
நுகர்வோர் , கீழே சொல்லப்பட்ட கால அளவிற்குள் செலுத்த ஆறு மாதங்களுக்கு மேலாக துண்டிக்கப்பட்டிருக்கிறபோது , 
முன் வந்து , உள்ளபடியே நிலுவையைச் செலுத்துவதற்கும் நுகர்வோர் , கீழே சொல்லப்பட்ட கால அளவிற்குள் செலுத்த முன் 
மற்றும் கீழேயுள்ள ( i ) ஆம் கூறில் உள்ளவாறு கட்டணங்களைச் வந்து , உள்ளபடியே நிலுவையைச் செலுத்துவதற்கும் சட்டப்படியான 
செலுத்துவதற்கும் சம்மதிப்பார் எனில் அதிகாரமளிக்கப்பட்ட முறையான அனுமதியையும் சமர்ப்பிப்பதற்கும் மற்றும் கீழேயுள்ள ( ii ) ஆம் 
அலுவலர் , அறிவிப்புக் காலத்திற்கு அப்பால் கால நீட்டிப்பு கூறில் உள்ளவாறு கட்டணங்களைச் செலுத்துவதற்கும் சம்மதிப்பார் 
வழங்கலாம் மற்றும் மின்னிணைப்பிற்கான மின் தொடர்கள் எனில் அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலர் , அறிவிப்புக் காலத்திற்கு 
அகற்றப்படாதிருந்து , துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பிற்கு அப்பால் கால நீட்டிப்பு வழங்கலாம் மற்றும் மின்னிணைப்பிற்கான 
மறுபடியும் மின்னிணைப்பு கொடுக்க வசதியாக இருக்குமானால் , மின்தொடர்கள் அகற்றப்படாதிருந்து , துண்டிக்கப்பட்ட 
உடன்பாட்டுப்பத்திரத்தின் முடிவுறுத்தத்தை ரத்து செய்யலாம் . இணைப்பிற்கு மறுபடியும் மின்னிணைப்பு கொடுக்க வசதியாக 
இருக்குமானால் , உடன்பாட்டுப்பத்திரத்தின் முடிவுறுத்தத்தை ரத்து 
செய்யலாம் . 

மின் 


240 


பெறுநர் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


பின்னிணைப்பு 

படிவம் 1 

( பார்க்க , ஒழுங்குமுறை விதிகள் 5 ( 7 ) ) 


குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 


வட்டத்தில் ..என்ற ஊரில் / நகரில் 


( முழு முகவரியும் தொலைபேசி எண்ணும் ) என்ற முகவரியில் ( முழு முகவரியும் தொலைபேசி எண்ணும் என்ற முகவரியில் திரு / 
திரு / திருமதி ...... அவர்களின் மகனாகிய / மகளாகிய / திருமதி அவர்களின் மகனாகிய / மகளாகிய / மனைவியாகிய 
மனைவியாகிய திரு / திருமதி எனப்பெயருள்ள நான் வாழ்ந்து வருகிறேன் . 

.... 

எனப்பெயருள்ள நான் திரு / திருமதி 

வாழ்ந்து வருகிறேன் . 

.ன்ற ஊரில் / நகரில் 


1 ) மேற்குறிப்பிட்ட கட்டிடம் எனது 
உடைமையானதற்கான விற்பனைப் பத்திரத்தின் 
உ உலர்மின் நகல் ( Xerox copy ) . 


அல்லது 

பெருநகர நீர் , வடிகால் இணைப்பு எனது பெயரில் 
உள்ளது . அதற்கான அரசிதழ் பதிவு பெற்ற 
சான்றொப்பமிடப்பட்ட ஆதாரத்தின் 

அலுவலரால் 
உலர்மின் நகல் . 


அல்லது 


உரிய வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட வாரிசுச் சான்றிதழ் 

2 ) விண்ணப்பப்படிவம் மற்றும் இசைவுப் பத்திரப் 
படிவம் . 

3 ) ரூ .80 / - மதிப்புள்ள நீதித்துறை சாரா முத்திரைத் 
தாளில் உள்ள காப்புறுதிப் பத்திரம் . 


என்ற தெருவில் 

என்ற 
கட்டண வீதத்தில் .. 
என்ற மின்னிணைப்பு எண்ணில் என்ற பகிர்மானத்தின் 

கதவிலக்கமும் வீதத்தில் ...... 
என்ற 

பகிர்மானத்தின் என்ற மின்னிணைப்பு எண்ணில் 
மின்சாரம் தரப்பட்டுள்ளதுமான , முன்பு திரு / திருமதி ........ மின்சாரம் தரப்பட்டுள்ளதுமான , முன்பு திரு / திருமதி .... 
அவர்களின் மகனாகிய / மகளாகிய / மனைவியாகிய திரு / அவர்களின் மகனாகிய / மகளாகிய மனைவியாகிய 
திருமதி என்பவரில் இருந்த இருப்பிடம் , இப்போது எனது திரு / திருமதி என்பவரில் இருந்த இருப்பிடம் , இப்போது 
உடைமையாகி உள்ளது . எனது உடைமையாகி உள்ளது . 


ஆகியவை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன . … .என்ற 
கணக்கு எண்ணில் பின்னாளில் ஏதாவது கட்ட வேண்டிய 
பாக்கி இருந்தால் அதையும் கட்டவும் நான் இதன் மூலம் உறுதி 
ஏற்கிறேன் . 


எனவே என்ற எண்ணுள்ள மின்னிணைப்பை எனது 
பெயரில் மாற்றித் தருமாறு வேண்டுகிறேன் . 

இடம் : 

பெயர் மாற்றம் பெறுபவர் 

தேதி : 


கையொப்பம் 


பின்னிணைப்பு 

படிவம் 1 

( பார்க்க , ஒழுங்குமுறை விதிகள் 5 ( 7 ) ) 


பெறுநர் 

குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 


முழு முகவரி 


( Part VI - Sec . 2 


..வட்டத்தில்எ . 

என்ற தெருவில் 


என்ற கதவிலக்கமும் கட்டண 


1 ) மேற்குறிப்பிட்ட கட்டிடம் எனது உடைமையானதற்கான விற்பனைப் 
பத்திரம் / பதிவு செய்யப்பட்ட குத்தகைப் பத்திரம் / உரிய அதிகார 
அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட உடைமை கட்டளை போன்ற குடியிருப்பு 
சான்று / அந்தந்த வரம்பு எல்லைக்குண்டான நீதிமன்ற தீர்ப்புகள் 
அல்லது உத்தரவுகளின் உலர்மின் நகல் ( Xerox copy ) . 


அல்லது 

பெருநகர நீர் , வடிகால் இணைப்பு எனது பெயரில் உள்ளது . 
அதற்கான அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரால் சான்றொப்பமிடப்பட்ட 
ஆதாரத்தின் உலர்மின் நகல் . 


அல்லது 

உரிய வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட வாரிசுச் சான்றிதழ் 


2 ) விண்ணப்பப்படிவம் மற்றும் இசைவுப் பத்திரப் படிவம் . 

3 ) ரூ .80 / - மதிப்புள்ள நீதித்துறை சாரா முத்திரைத் தாளில் உள்ள 
காப்புறுதிப் பத்திரம் . 


இத்துடன் 

ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன ...... என்ற 
கணக்கு எண்ணில் பின்னாளில் ஏதாவது கட்ட வேண்டிய பாக்கி 
இருந்தால் அதையும் மற்றும் ஏதேனும் சட்டஅமைப்புகளில் நீதிமன்ற 
நிலுவைத்தொகை இருந்தால் அதையும் கட்டவும் நான் இதன் மூலம் 
உறுதி ஏற்கிறேன் . 


எனவே 

என்ற எண்ணுள்ள மின்னிணைப்பை எனது பெயரில் 
மாற்றித் தருமாறு வேண்டுகிறேன் . 

இடம் : 

பெயர் மாற்றம் பெறுபவர் 

தேதி : 

கையொப்பம் 


முழு முகவரி 


Aug. 17 , 2022 ] 


படிவம் 2 


பெறுநர் 

குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 

உரிமதாரர் முகவரி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


- 


( பெயர் மாற்றப் படிவங்கள் ( பார்க்க , ஒழுங்குமுறை 
விதிகள் 5 ( 7 ) ) 


( விற்பனை போன்ற நிலைமையின் போது பெயர் மாற்றம் 
தருபவர் அளிக்க வேண்டிய சம்மதக் கடிதமாகப் பயன்படுத்த 
வேண்டியது ) 


இடம் : 

தேதி : 


திரு / திருமதி .... .அவர்களின் மகன் / மகள் / மனைவி திரு / திருமதி . 
ஆகிய திரு / திருமதி 

திரு / திருமதி 

என்ற 

ஊரில் . … . என்ற 

உள்ள 

தெருவில் என்ற கதவிலக்கத்தில் 
கட்டிடத்தின் சொந்தக்காரராகிய நான் மேற்படி கட்டிடத்தை 
அவருக்கு விற்று விட்டமையால் ... என்ற கணக்கு 
எண்ணுடைய என் பெயரில் உள்ள மின்னிணைப்பைத் திரு / 
திருமதி ... .அவர்களின் மகன் / மகள் / மனைவி ஆகிய / திருமதி .. 
திரு / திருமதி என்பவர் பெயருக்குப் பெயர் மாற்றம் திருமதி .. 
செய்ய , நான் இதன் மூலம் முழுச் சம்மதத்தையும் தருகிறேன் . இதன் மூலம் 


சென்னை 600 032 , 
26 ஜூலை 2022 . 


பெயர் மாற்றம் தருபவர் 

கையொப்பம் 


இந்தப் பெயர் மாற்றம் , இருப்பில் இருக்கும் வைப்புத் இந்தப் பெயர் மாற்றம் , இருப்பில் இருக்கும் வைப்புத் 
தொகையை வைத்து பெயர் மாற்றம் பெறுபவர் காப்புவைப்புத் தொகையை வைத்து பெயர் மாற்றம் பெறுபவர் காப்புவைப்புத் 
தொகையும் பிற கட்டணங்களையும் செலுத்த ஒப்புக் தொகையும் பிற கட்டணங்களையும் செலுத்த ஒப்புக் கொள்வதை 
கொள்வதை வைத்து தரப்படலாம் . வைத்து தரப்படலாம் . * 


முழு முகவரி 


* இதில் தேவையற்ற வாக்கியத் தொடரை 
நீக்கிவிடலாம் . 


படிவம் - 2 

( பெயர் மாற்றப் படிவங்கள் ( பார்க்க , ஒழுங்குமுறை விதிகள் 5 ( 7 ) ) 

( விற்பனை / பதிவு செய்யப்பட்ட குத்தகை / உரிய அதிகார 
அமைப்பிடமிருந்து பெறப்பட்ட 
உடைமை கட்டளை போன்ற 
குடியிருப்பு சான்று / அந்தந்த வரம்பு எல்லைக்குண்டான நீதிமன்ற 
தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகள் -போன்ற நிலைமையின் போது 
பெயர் மாற்றம் தருபவர் அளிக்க வேண்டிய சம்மதக் கடிதமாகப் 
பயன்படுத்த வேண்டியது ) 

பெறுநர் 

குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 

| உரிமதாரர் முகவரி 


.அவர்களின் மகன் / மகள் / மனைவி ஆகிய 


..என்ற 

..ஊரில் .. ...... என்ற ......... 

தெருவில் .. ... என்ற கதவிலக்கத்தில் உள்ள கட்டிடத்தின் 
சொந்தக்காரராகிய நான் மேற்படி கட்டிடத்தை அவருக்கு விற்று 
விட்டமையால் / குத்தகைக்கு விட்டுவிட்டமையால் . -என்ற 
கணக்கு எண்ணுடைய என் பெயரில் உள்ள மின்னிணைப்பைத் திரு 
அவர்களின் மகன் / மகள் / மனைவி ஆகிய திரு / 
என்பவர் பெயருக்குப் பெயர் மாற்றம் செய்ய , நான் 
முழுச் சம்மதத்தையும் தருகிறேன் . 


இடம் : 

தேதி : 


என்ற கணக்கு எண்ணில் பின்னாளில் பெயர் 
மாற்றம் பெறுபவர் ஏதேனும் நிலுவையை செலுத்தத்தவறினால் 
அந்நிலுவையினை நான் செலுத்த உறுதி ஏற்கிறேன் . ( இது விற்பனை 
அல்லாத இதரவகையின்கீழ் கோரும் பெயர் மாற்றத்திற்கு மட்டும் 
பொருந்தும் ) 


பெயர் மாற்றம் தருபவர் 


241 


கையொப்பம் 


முழு முகவரி 


* இதில் தேவையற்ற வாக்கியத் தொடரை 

நீக்கிவிடலாம் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சி.வீரமணி , 
செயலாளர் , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


242 


C.N.C. 
Number 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 
LOSS OF CERTIFICATES 

It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , Chennai - 6 / 
Director of Technical Education , Chennai - 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo - Indian Schools as the case 
may be for cancellation : 


Name of the 
Candidate and 

Institution 


( 1 ) 

No. VI ( 2 ) / 92 / 2022 . 


Ahkash , V.S 

( 03-01-1993 ) 


No. VI ( 2 ) / 93 / 2022 . 


( 2 ) 


Sharil Rexilda , S 
( 10-12-2001 ) 


No. VI ( 2 ) / 94 / 2022 . 


Karpagam , R 
( 06-04-1988 ) 


No. VI ( 2 ) / 95 / 2022 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Kotteeswari , D 
( 10-11-1991 ) 


Register 
Number and 
Certificate 
Number 

( 3 ) 


202686 

SC 579306 


451745 
GTE 630506 


112555 
GTE 291832 


421932 
GTE 626100 


381449 
GTE 347363 


521891 
GTE 81887 


11268 
COA 017722 


Month 
and Year 


( 4 ) 


February 2010 


February 2020 


August 2019 


February 2020 


August 2019 


September 2021 


June 2019 


Details of 
Examination 


( 5 ) 


Typewriting 
English Senior 
First Class 


Typewriting 

Tamil Junior 

First Class 

With Distinction 


Typewriting 

Tamil Junior 

First Class 


Shorthand English 

Junior Second Class 


[ Part VI - Sec . 2 


Shorthand Tamil 
Junior First Class 
with Distinction 
Shorthand Tamil 
Senior Second Class 


Computer on Office 

Automation 

Second Class 


Reference 
Number and Date 


( 6 ) 


கடித எண் 110581 / ட்டி 3 / 2022 , 
29-07-2022 . 


K. பிரபாகரன் , 

கூடுதல் இயக்குநர் ( தேர்வுகள் ) ( மு.கூ.பொ ) , 

தேர்வு வாரியம் , 

தொழில்நுட்பக் கல்வி இயக்ககம் , 

GlF60T60 ) 60T - 600 025 . 


கடித எண் 110989 / ட்டி 3 / 2022 , 
29-07-2022 . 


கடித எண் 114547 / ட்டி 3 / 2022 , 
29-07-2022 . 


கடித எண் 115085 / ட்டி 3 / 2022 , 
29-07-2022 . 


Do. 


Do. 


Do. 


K. பிரபாகரன் , 

கூடுதல் இயக்குநர் ( தேர்வுகள் ) ( மு.கூ.பொ ) , 

தேர்வு வாரியம் , 

தொழில்நுட்பக் கல்வி இயக்ககம் , 

GlF60T60 ) 60T - 600 025 . 


Aug. 17 , 2022 ] 


சி.என்.சி. 
எண் . 


( 1 ) 


மாணவர் / மாணவி பெயர் , 

பள்ளியின் பெயர் மற்றும் 
கல்வி மாவட்டம் . 

( 2 ) 


No.VI ( 2 ) / 96 / 2022 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Annapooranam . C 
நாமக்கல் மாவட்டம் 


பதிவு / 
சான்றிதழ் 

எண் . 

( 3 ) 


915536 
902682 


மாதம் 
மற்றும் வருடம் . 


( 4 ) 


September 2014 
January 2018 


தேர்வின் விவரம் . 


( 5 ) 


எட்டாம் வகுப்பு 


கடித எண்ணும் , 
தேதியும் . 

( 6 ) 


ந.க.எண் 234583 / டி / 2021 , 

22-07-2022 . 


க . 

செல்வக் குமார் , 

இணை இயக்குநர் ( பணியாளர் ) , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 
சென்னை- 600 006 . 


243 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


